மத்தேயு எழுதின சுவிசேஷம்‌ - சொல்‌ பொருள்‌ 


எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
1 | தூற்றுக்கூடை ல்‌ டட ட வம்ப 3:12 
2 பதர்‌ உள்ளீடற்ற (நெல்‌) மணி, பயனின்மை 3:12 
3 பரிச்சேதம்‌ துண்டித்தல்‌, வரைமுறைப்படுத்துதல்‌, பகுத்தல்‌ 5:34 
4 சற்குணம்‌ நல்லியல்பு, உயர்பண்பு, பெருந்தன்மை 5:48 
5 வசனி பேசு, உரையாடு, பேசுதல்‌ 6:7 
6 ஆயத்துறை சுங்கச்‌ சாவடி 9:9 
7 இரட்டு சாக்கு உடை 11:21 
8 ஆவேசம்‌ உணர்ச்சி வசப்பட்ட நிலை 14:26 
9 சந்திரரோகி வலிப்பு நோய்‌ 17:15 
10 | தயாளம்‌ அருள்‌, இரக்கம்‌, பரந்த மனப்பான்மை, பெருந்தன்மை 20:15 
11 வன்கண்‌ இரக்கமின்மை, கொடுமை 20:15 
12 | காப்புநாடா வேதாகம வாசகப்பட்டை 23:5 
13 | தொங்கல்‌ அங்கியின்‌ குஞ்சம்‌ 23:5 
14 | சிங்காரி அலங்கரி, ஒப்பனைசெய்‌ 23:29 
15 | வெள்ளைக்கல்‌ பரணி படிகச்‌ சிமிழ்‌ 26:7 
16 | எத்தனமான தகுந்த, ஆயத்தமான 26:12 
17 | லேகியோன்‌ 6000 போர்வீரர்கள்‌ கொண்ட கூட்டம்‌ 26:53 
18 | தூஷணம்‌ அவதூறு, பழி, நிந்தை, தீங்கு 26:65 
19 | பிரயத்தனம்‌ முயற்சி, விரைசெயல்‌, பெருமுயற்சி 27:24 
மாற்கு எழுதின சுவிசேஷம்‌ - சொல்‌ பொருள்‌ 
எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
1 வார்க்கச்சை தோல்கச்சை 1:6 
2 கீர்த்தி புகழ்‌ 1:26 
3 துணிக்கை துண்டு 6:43 
4 தள்ளுதற்சீட்டு மணவிலக்குச்‌ சான்றிதழ்‌ 10:4 
5 சுதந்தரவாளி சொத்துக்கு உரியவன்‌ 12:7 
சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
மூன்றாம்‌ மணி காலை ஒன்பது மணி மத்தேயு 20:3 
ஆறாம்‌ மணி மதியம்‌ பன்னிரண்டு மணி மத்தேயு 20:5 
ஒன்பதாம்‌ மணி பிற்பகல்‌ மூன்று மணி மத்தேயு 20:5 


லூக்கா எழுதின சுவிசேஷம்‌ - சொல்‌ பொருள்‌ 


எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
1 பிரவேசித்து சென்று, நுழைந்து 1:9 
2 கடாட்சம்‌ அருள்பார்வை, கருணை 1:24 
3 அகந்தை அகங்காரம்‌, நான்‌ என்னும்‌ பற்று, இருமாப்பு, செருக்கு 1:51 
4 வர்த்தமானம்‌ நிகழ்கால நடப்பு 1:65 
2 அருணோதயம்‌ க்‌ முதலில்‌ தோன்றும்‌ காலைப்பொழுது, ல 
6 | பிரசித்தம்‌ பலரும்‌ அறற்த்து நன்கு அறிமுகமானது! 217 

புகழ்பெற்றது 
7 மாறுரை விடை, பதில்‌ 2:47 
8 விசாரம்‌ மனக்கவலை, வருத்தம்‌ 2:48 
9 விருத்தி வளர்ச்சி 2:52 
10 | உப்பரிகை அரண்மனை போன்றவற்றின்‌ மேல்மாடம்‌ 4:9 
11 | நிமிட்டு கிள்ளு 6:1 
12 | உத்திரம்‌ மரக்கட்டை 6:42 
13 | பரணி சிறு ஜாடி, செப்பு 7:37 
14 | சம்பாஷணை ஒருவரோடொருவர்‌ பேசுதல்‌, உரையாடுதல்‌ 9:30 
15 | அலைக்கழித்தது வலிப்புண்டாக்கியது 9:42 
16 | கலப்பை ட. னன ரன உழுவை கப பட்வபடும்‌ 9:62 
17 | பாத்திரன்‌ தகுதியானவன்‌ 10:6 
18 நீர்க்கோவை சளி, நர்ககோப்பினால்‌ உண்டாகும்‌ கபம்‌, க மத 
புழையிடங்களில்‌ நீர்‌ திரண்டு தேங்கும்‌ நோய்‌ 

19 | அகத்தியம்‌ தவறாமல்‌, அவசியமாக, கட்டாயம்‌ 14:18 
20 | திராணி சக்தி, பெலன்‌ 14:30 
21 பரம்‌ கடவுள்‌, மேலுலகம்‌ 15:18 
22 | உக்கிராணம்‌ வீட்டுச்‌ சரக்கறை 16:1 
23 | மெச்சு போற்று, வியந்து பாராட்டு 16:8 
24 | மாள்ளு) தீர்‌, செலவாகு, அழி 16:9 
25 | பரியாசம்‌ ஏளனம்‌ 16:14 
26 | அவம்‌ பயனின்மை, வெற்றுநிலை 16:17 
27 | இரத்தாம்பரம்‌ செந்நிறமுள்ள, சிவப்பான 16:19 
28 சம்பிரமம்‌ களிப்பு, பேருவகை, ஆடம்பரம்‌ 16:19 
29 | துணுக்கு துண்டு, சிறு பகுதி 16:21 
30 | தரித்திரன்‌ ஏழை 16:22 
31 | வருவித்து பெய்து 17:29 
32 | திரிகை திரிக்கிற மாவு அரைக்கிற 17:35 
33. | அலட்டு வருத்து 18:5 
34 | திண்டி உணவு 21:34 
35 | வேவுகாரர்‌ ஒற்றர்‌ 20:20 
36 | இராயன்‌ சீசன்‌ 20:24 


யோவான்‌ எழுதின சுவிசேஷம்‌ - சொல்‌ பொருள்‌ 


எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
1 தண்டுவலி படகுத்‌ துடுப்பைத்‌ தள்ளு 6:19 
ள்‌ படகு வலிக்கும்‌ பட்டையான முனையுடைய நீண்ட 

2 துடுப்பு மரக்கோல்‌, அகப்பை (மரக்கரண்டி ்‌ 

3 கனவீனம்‌ அவமதிப்பு 8:49 
4 வைது பழித்து 9:28 
5 | இராத்தல்‌ சுமார்‌ முந்நூற்று இருபது கிராம்‌ 12:3 
6 புயம்‌ கரம்‌'.ஆற்றல்‌ 12:38 
7 முகாந்தரம்‌ காரணம்‌ 15:25 
8 தளவரிசை தளம்‌ அமைத்தல்‌, கற்பரப்பு 19:13 
9 நியாயாசனம்‌ நீதி இருக்கை 19:13 
10 கபாலம்‌ மண்டையோடு 19:17 
11 | ஸ்தலம்‌ இடம்‌ 19:17 
12 | கரியபோளம்‌ சந்தனத்‌ தூள்‌ 19:39 

அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ - சொல்‌ பொருள்‌ 
எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 

1 ஆதினம்‌ அதிகாரம்‌ 1:7 
2 அநீதி நீதிக்குப்‌ புறம்பானது, அநியாயம்‌ 1:18 
3 சடிதி விரைவாக, தாமதமின்றி 2:2 
4 உபாதி துன்பம்‌, வேதனை, தடை, நோய்‌ 2:24 
5 கரடு வளர்ச்சி குன்றியது 3:7 
6 உபகாரம்‌ உதவி, நன்மை 4:9 
Fi கிரயம்‌ விலைப்பணம்‌ 4:34 
8 அவம்‌ பயனின்மை, வெற்றுநிலை 5:36 
9 தர்க்கம்‌ விவாதம்‌ 6:9 
10 | பிச்சு பித்து, பைத்தியம்‌ 8:23 
11 | நிருபம்‌ கடிதம்‌, மடல்‌ 9:2 
12 | கைலாகுகொடு உடல்வலி அற்றவருக்குக்‌ கைகொடுத்துத்‌ தாங்கு 9:8 
13 | திருஷ்டாந்தம்‌ மெய்பித்து, எண்பித்து 9:22 
14 | எத்தனம்‌ முயற்சி, முன்னேற்பாடு, ஆயத்தம்‌ 9:29 
15 | பட்டாளம்‌ இராணுவம்‌, போர்ப்படை, கூட்டம்‌, திரள்‌ 10:1 
16 கபடம்‌ வஞ்சகம்‌ 13:10 
17 | பரதேசி அன்னியன்‌ 13:17 
18 | அமளி கூச்சலும்‌ குழப்பமும்‌, ஆரவாரம்‌ 14:5 
19 பூஜாசாரி அர்ச்சகர்‌ 14:13 
20 | பிரயத்தனம்‌ முயற்சி, விரைசெயல்‌, பெருமுயற்சி 16:7 
த யுக்தி செயல்‌ நிறைவேற்றத்திற்கான வழிமுறை உத்தி, ட 


திட்டம்‌ 


அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ - சொல்‌ பொருள்‌ 


எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
டட ர க 9: 
23 | கிரமம்‌ a முறைமை, பாங்கு. ஒழுங்குமுறை, 18:23 
24 | சாதுரியம்‌ சாமர்த்தியம்‌, அறிவு நுட்பம்‌, கூர்மதி 18:24 
25 | வித்தியாசாலை வித்தியாலயம்‌, கல்விச்சாலை, பள்ளி 19:9 
26 | உறுமால்‌ தலைப்பாகை, முண்டாசு 19:12 
27 | கச்சை அங்கியின்‌ இடுப்புப்‌ பட்டை 19:12 
28 | தேசாந்தரி அயல்நாட்டவன்‌ 19:13 
29 அரங்கசாலை நாடக, நாட்டிய மேடை 19:29 
30 | சம்பிரதியானவன்‌ அவைத்தலைவன்‌, ஆணையர்‌ 19:35 
| ர ப. 
32 | சேனாபதி படைத்தலைவன்‌, தளபதி 21:31 
33 தீது தீமையானது, தீமை தருவது, குற்றம்‌, பாவச்செயல்‌ 23:5 
34 சர்ப்பனை வஞ்சகம்‌, ஏமாற்று, கபடம்‌ 23:16 
35 பிராது முறையீடு, புகார்‌ 24:1 
த யதார்த்தம்‌ வப நடைமுறையிலானது, ஒளிவு ர 
மறைவறறது 
37 சூபி மெய்ப்பி, உறுதிப்படுத்து 24:13 
38 | அபத்தம்‌ அறிவுக்கு ஒவ்வாதது, பொருத்தமற்றது, குற்றம்‌, வழு 25:11 
39 அபயம்‌ அடைக்கலம்‌, பாதுகாப்பு, அச்சமின்மை 25:11 
40 தளவாடம்‌ i 
41 சுக்கான்‌ கப்பலைத்‌ திசை திருப்பும்‌ கருவி 27:40 
42 | விஸ்திரி விரிவாக்கு 28:23 
ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம்‌ - சொல்‌ பொருள்‌ 
எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
1 அநுபோகம்‌ உடைமை, பழக்கம்‌, இன்பநுகர்ச்சி 1:26 
காதலர்களுக்குப்‌ பிரிவில்‌ தோன்றும்‌ வேதனை, 
2 விரகதாபம்‌ பிரிவுத்துயர்‌, வேட்கை கொண்டு காமத்தீயால்‌ 1:27 
பற்றிக்கொள்வது 
3 வன்மம்‌ ஆழ்ந்த பகையுணர்வு 1:29 
4 துராகிருதம்‌ கெட்ட நடத்தை, ஒழுக்கக்‌ கேடு 1:30 
5 வஸ்து பொருள்‌ 9:20 
6 சமுசயம்‌ ஐயம்‌, தெளிவின்மை, தயக்கம்‌, ஐயுறவு 14:23 
7 தர்மசகாயம்‌ பொருளுதவி 15:31 


கொரிந்தியருக்கு எழுதின முதலாம்‌ நிருபம்‌ - சொல்‌ பொருள்‌ 


எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
1 சிற்பாசாரி கட்டட கலைஞன்‌ 3:10 
2 விரதத்துவம்‌ தற்கட்டுப்பாடு, உணர்ச்சியை அடக்குதல்‌ 7:0 
3 அவத்தம்‌ பயனற்றது 9:15 

கழியை இரு கைகளாலும்‌ பிடித்துச்‌ சுழற்றித்‌ 
4 சிலம்பம்‌ தாக்குதலும்‌, தாக்குதலைத்‌ தடுத்தலுமாகிய 9:26 
பயில்கலை 
5 கிரமம்‌ ஒழுங்கு, முறைமை, பாங்கு 14:40 
கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாம்‌ நிருபம்‌ - சொல்‌ பொருள்‌ 

எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
1 நற்கந்தம்‌ நறுமணம்‌, வாசனை 2:15 
2 உபசாரம்‌ நற்சான்று 3:1 
3 உதாரத்துவம்‌ கொடை, வள்ளன்மை 8:2 
4 தர்மசகாயம்‌ அறப்பணி, பொருளுதவி 9:1 
5 லோபத்தனம்‌ தகா விருப்புடைய, வேண்டாவெறுப்புடன்‌ 9:5 
6 உபாயம்‌ (செயல்‌ நிறைவேற்ற) வழிமுறை, தந்திரம்‌ 12:16 
7 அத்தாட்சி நிரூபணம்‌ 13:3 

கலாத்தியருக்கு எழுதின நிருபம்‌ - சொல்‌ பொருள்‌ 

எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
1 சுயாதீனம்‌ தன்னுரிமை, சுதந்திரம்‌, விடுதலை வாழ்வு 2:4 
2 நாழிகை 24 நிமிடம்‌ கொண்ட ஒரு கால அளவு 2:5 
3 அந்நியோந்நியம்‌ நெருக்கம்‌, அன்பின்‌ பரிமாற்றம்‌, ஒத்துணர்வு 2:9 
4 விருதா பயனின்மை, வீண்‌ 221 
5 வியர்த்தம்‌ பயனின்மை, வீண்‌ 3:17 
6 உபாத்தி ஆசிரியர்‌, ஆசாரியர்‌, வழிகாட்டி 3:24 
7 புத்திரசுவிகாரம்‌ ஒருவரை தம்‌ பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுதல்‌ 4:4 


எபேசியருக்கு எழுதின நிருபம்‌ - சொல்‌ பொருள்‌ 


எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
1 அச்சாரம்‌ அடையாளம்‌, முன்‌ உறுதிப்‌ பொருள்‌ 1:14 
2 துரைத்தனம்‌ ஆளுகை 1:20 
3 காணியாட்சி குடியுரிமை 2:12 
4 திறம்‌ வகை, குலம்‌, இனம்‌ 2:14 
5 | சிலாக்கியம்‌ eg ட்‌ 218 
6 சத்துவம்‌ இயல்பு, சுபாவம்‌, நற்குணம்‌ 3:7 
7 அநாதி தொடக்கமில்லாதது, ஊழிகாலமாக 3:9 
த்‌ நந்தம்‌ ன ரல முடிவில்லாதது, கணக்கிட ட 
ட ஐக்கியம்‌ ஒன்றாகிய நிலை, ஒற்றுமை, ஒரு செயல்நோக்கில்‌ ர 

இணைந்திருத்தல்‌ 
10 ஈவு கொடை, கொடைப்பொருள்‌ 4:7 
11 | அவயவம்‌ உடலுறுப்பு 4:25 
12 | சிட்சை கண்டிப்பது, கற்பிப்பது 6:4 
13 | லோகாதிபதி உலகத்தின்‌ அதிபதி 6:12 
14 அவி அணைந்துபோ 6:16 
15 | தலைச்சீரா தலைக்கவசம்‌ 6:17 
பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்‌ - சொல்‌ பொருள்‌ 

எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
1 பரியந்தம்‌ வரை 1 
2 வர்த்தனை பெருக்கம்‌, வளர்ச்சி, முன்னேற்றம்‌ 1:26 
3 மருள்‌ மயங்கு, கலங்கு, மனம்தடுமாறு 1:27 
4 தர்க்கிப்பில்லாமல்‌ வாதாடாமல்‌, வாதம்‌ செய்யாமல்‌ 2:16 
5 சுன்னத்துகாரன்‌ உறுப்பு சிதைப்போன்‌ 3:2 
6 இலச்சை மானக்கேடு 3:19 
7 மனரம்மியம்‌ திருப்தி, மனநிறைவு 4:11 

கொலோசெயருக்கு எழுதின நிருபம்‌ - சொல்‌ பொருள்‌ 

எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
1 ஸ்திரம்‌ திடம்‌, உறுதி 1:22 
2 பிரயாசம்‌ உழைப்பு, வருத்தம்‌, முயற்சி 1:29 
ல ந்ய்வ்சனிபர்‌ பேசி ஏமாற்றுதல்‌, போலி நடிப்பு, கபட த 
4 துரைத்தனம்‌ ஆளுகை 2:10 


தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம்‌ நிருபம்‌ - சொல்‌ பொருள்‌ 


எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
1 பிரவேசம்‌ நுழைதல்‌, நுழைவு 1:9 
2 துராசை இழிந்த, தகாத இச்சை, தீயநோக்கம்‌ 2:3 
3 அசட்டை புறக்கணிப்பு, அலட்சியம்‌ 4:8 
4 சடிதி சீக்கிரம்‌, விரைவாக 5:3 
தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம்‌ நிருபம்‌ - சொல்‌ பொருள்‌ 
எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
போதகசமர்த்தன்‌ கற்பிக்கும்‌ ஆற்றலுடையவன்‌, போதிக்கும்‌ த 
திறமையுடையவன்‌ 
2 நூதனம்‌ புதுமை, பழக்கப்படாத தன்மை, முன்பின்‌ ஆறியாமை 3:6 
3 பிராது குற்றச்சாட்டு, முறையீடு, புகார்‌ 5:19 
ர கயம்‌ ஐயம்‌, தெளிவின்மை, தயக்கம்‌, ஐயுறவு, அயிர்ப்பு, க 
அவநம்பிக்கை 
தீமோத்தேயுவுக்கு எழுதின இரண்டாம்‌ நிருபம்‌ - சொல்‌ பொருள்‌ 
எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
1 பரிகரி விலக்கு, அகற்று, நீக்கு 1:10 
2 | தண்டு இணை, சேர்‌ 2:4 
இறைவனுக்கு அல்லது பெரியோர்களுக்குச்‌ செய்யும்‌ 
3 சேவகம்‌ தொண்டு, உயர்நிலையில்‌ உள்ளவர்களுக்குச்‌ 2:4 
செய்யும்‌ ஊழியம்‌ 
ஒருவரையொருவர்‌ பற்றிப்பிடித்துத்‌ தரையில்‌ 
4 மல்யுத்தம்‌ விழச்செய்யும்‌ உடல்வலிமை சார்ந்த விளையாட்டுப்‌ 2:5 
போட்டி 
5 பாதகன்‌ பெரும்‌ பாவம்‌ செய்தவன்‌, இழிந்தவன்‌ 2:9 
6 அரிபிளவை சதையழுகல்‌ நோய்‌, புற்று நோயென 2:17 
7 அயுக்தமுமான அறிவற்ற, முட்டாள்தனமுமான 2:23 
8 | புத்தியீனம்‌ மடத்தனம்‌ 2:23 
தீத்துவுக்கு எழுதின நிருபம்‌ - சொல்‌ பொருள்‌ 
எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
1 உக்கிராணக்காரன்‌ பொறுப்பாளன்‌ 1 
த விகற்பம்‌ வேறுபாடு, கருத்து வேறுபாடு, மனக்கோணல்‌, தி 
தவறான கண்ணோட்டம்‌ 
ட்‌ லெளசீகம்‌ உலக நடைமுறை, உலகியல்‌ பொருள்கள்‌ மீதான த்‌ 


பற்று, ஆன்மைத்துறை சாராமை 


எபிரெயருக்கு எழுதின நிருபம்‌ - சொல்‌ பொருள்‌ 


எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
1 சவம்‌ உயிரற்ற உடல்‌, பிணம்‌, பிரேதம்‌ 3:17 
த்‌ ரது கூர்மை, வெட்டும்‌ கருவிகளின்‌ கூர்மையான பல்‌ டு 

ப்ப போன்ற பகுதி 
3 (கணு கைவிரல்‌, முதுகுதண்டு முதலியவற்றில்‌ த 
காணப்படும்‌ இணைப்பு 
4 ஊன்‌ இறைச்சி, புலால்‌, தசை, உடல்‌ 4:12 
5 விஸ்தாரம்‌ பரந்து அக்ன்றிருத்தல்‌, விசாலம்‌, விரிவு 51] 
ன்‌ விபரீதம்‌ இயல்புக்கு எதிரானது, முரண்பாடானது, தல 
முறைகெட்டது, ஏறுமாறானது 
7 சிட்சி தண்டித்துத்‌ திருத்து, கற்பி 12:7 
யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம்‌ - சொல்‌ பொருள்‌ 

எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
1 சித்திப்பது கிடைப்பது, வாய்ப்பது, கைகூடுவது 4:2 
2 சஞ்சலம்‌ மனக்கலக்கம்‌, மன அமைதியின்மை, ஆழ்துயரம்‌ 4:9 
3 சம்பாத்தியம்‌ வருமானம்‌, பணம்‌ ஈட்டுவது 4:13 
4 பொட்டரித்துப்போயின பூச்சிகளால்‌ அரிக்கப்பட்டுவிட்டன 5:2 
5 திருஷ்டாந்தம்‌ எடுத்துக்காட்டு 5:10 

பேதுரு எழுதின பொதுவான முதலாம்‌ நிருபம்‌ - சொல்‌ பொருள்‌ 

எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
1 பட்சபாதம்‌ பாரபட்சம்‌, ஆளைப்‌ பார்த்து 1:17 
2 பிரீதி பிரியம்‌, அன்பு, மகிழ்ச்சி, உவகை 2:19 
3 உதாசனம்‌ பழிச்சொல்‌, நிந்திப்பது, இழிவுபடுத்தும்‌ சொல்‌ 3:9 

பேதுரு எழுதின பொதுவான இரண்டாம்‌ நிருபம்‌ - சொல்‌ பொருள்‌ 

எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
1 திவ்விய தெய்வீக, தெய்வத்‌ தன்மை வாய்ந்த 1:3 
2 காருணியம்‌ கருணை, பரிவு, இரக்க உணர்ச்சி 1:5 
3 கிரயத்துக்குக்‌ கொண்ட விலைகொடுத்து மீட்ட 2:1 

யூதா எழுதின பொதுவான நிருபம்‌ - சொல்‌ பொருள்‌ 

எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 
1 ஆதிமேன்மை ஆளும்‌ அதிகாரம்‌ 1:6 
2 மகத்துவம்‌ மாட்சிமை 1:8 
3 முகஸ்துதி முகப்புகழ்ச்சி, போலிப்புகழ்ச்சி 110 


யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம்‌ - சொல்‌ பொருள்‌ 


எண்‌ சொல்‌ பொருள்‌ குறிப்பு 

1 கோத்திரம்‌ குலம்‌ 1:7 
கண்‌ மருந்து, உணர்விழந்த அல்லது தீராத 

2 கலிக்கம்‌ தலைவலியுடைய ஒருவரைக்‌ குணமாக்கக்‌ 3:18 
கண்ணிலிடப்படும்‌ மருந்து 

3 தோய்த்து துவைத்து 7:14 

4 தூபவர்க்கம்‌ நறுமணப்‌ பொருள்கள்‌ 8:3 

5 எட்டி கசப்பு மணம்‌ உடைய செடி 8:11 

6 ஞானார்த்தம்‌ உருவகம்‌ 11:8 

7 சத்துவம்‌ அதிகாரம்‌ 13:14 

8 இரத்தாம்பரம்‌ கருஞ்சிவப்பு 17:4 

க மிலன்‌ இழை நெருக்கமில்லாதத்‌ துணிவகை, விலையுயர்ந்த ற்‌ 


மெல்லிய ஆடை 


